தமிழ்நாடு அரசு 

2020 


[ Regd . No . TNICCN / 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
( விலை : ரூ . 2 . 40 காசு . 


* 


TC) 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


தோ 


பட 


வாய்மை 


மயே வெல் 


பல்லும் 


எண் 12] 


சென்னை , புதன்கிழமை, மார்ச் 18 , 2020 
பங்குனி 5 , விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2051 


பகுதி VI பிரிவு 1இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 - ஆம் வருட தமிழ்நாடு சங்கபதிவுச் சட்டம் பிரிவு 44( 3) ( b )- ன் கீழான அறிவிக்கை 


(ந .க . எண் 4418/ ஆ2/2019) 


( 2 ) 


வ . எண் சங்கபதிவு எண் 

சங்க பெயர் மற்றும் முகவரி 

( 3 ) 
1 / 99 கோபாலசமுத்திரம் பாசன விவசாயிகள் சங்கம் , வடக்குத் தெரு , கோபாலசமுத்திரம் 
2 / 99 திருப்புடைமருதூர் மகளிர் ( ம ) குழந்தைகள் நல மேம்பாடு சோப்பு மற்றும் கிளினிங் பவுடர் தயாரித்தல் சங்கம் , 

3 / 76B ரத்தினவேல் பாண்டியன் காலனி, திருப்புடைமருதூர் 
3 / 99 நந்தன் தட்டை கடனா அணை காங்கேயன் கால்வாய் பாசன விவசாயிகள் சங்கம் , மெயின்ரோடு , நந்தன் தட்டை 
4 / 99 இராமந்தி பாப்பான் கால் பாசன விவசாயிகள் சங்கம் , 2/57 வடக்குரத வீதி பாப்பான்குளம் , அம்பாசமுத்திரம் . 
5 / 99 

கூனியூர் மற்றும் தெற்கு வீரவநல்லூர் வட்டார கிராமப்புற மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுச் 

சங்கம் , 3/ 56 சாலைத் தெரு , கூனியூர் அம்பாசமுத்திரம் தாலுகா 
6 / 99 கீழாம்பூர் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாடு மற்றும் ஊறுகாய் தயாரித்தல் சங்கம் , 3/99ஏ பிள்ளையார் 

கோவில் தெரு , கீழாம்பூர் அம்பாசமுத்திரம் தாலுகா 
7 / 99 ) வடுகச்சி மதில் ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட சங்கம் , 56பி வடக்குத் தெரு , வடுகச்சி 

மதில் நான்குநேரி தாலுகா 
8 / 99 ஆம்பூர் பெருங்கால் நீர்ப்பாசன சங்கம் , கீழாம்பூர் 1/137 சத்திரம் வடக்குத் தெரு , கீழாம்பூர் , அம்பாசமுத்திரம் 

தாலுகா 
9 / 99 மசபுளி கால் நீர் பாசன சங்கம் , கீழாம்பூர் 4/ 97 பாபநாசம் ரோடு , கீழாம்பூர் , அம்பாசமுத்திரம் தாலுகா 
11/ 99 அடைச்சாணி கால்வாய் பாசன விவசாயிகள் சங்கம் , 4/41எப் மெயின்ரோடு , அடைச்சாணி 
12 / 99 பத்மநேரி ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மற்றும் கான்கிரீட் தொழில் செய்தல் சங்கம் , 17ஏ 

பத்மனேரி களக்காடு , நாங்குனேரி தாலுகா 


DTP - VI- 1 ( T -Sup . )12 - 1 


[ 1 ] 


வ . எண் சங்கபதிவு எண் 

சங்க பெயர் மற்றும் முகவரி 
(2 ) 

( 3 ) 
13/ 99 

இராமநதி நீர்த்தேக்க புதுக் கால்வாய் நீர்ப்பாசன சங்கம் மேட்டூர் , 3/ 10பி தெற்குத் தெரு , மேட்டூர் , 

மேட்டூர் அஞ்சல் 


14/ 99 


சைவ வேளாளர் சங்கம் கல்லிடைக்குறிச்சி 47 கீழரத வீதி , கல்லிடைக்குறிச்சி 


15 / 99 


களக்காடு வட்டார முன்னாள் இராணுவத்தினர் நல சங்கம் , 81சி அண்ணாசாலை , பாம்பே கவரிங் கடை 

மாடி , களக்காடு . 


16/ 99 


பாப்பான்குளம் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாடு மற்றும் ஆயத்த ஆடைகள் தயாரித்தல் சங்கம் , 

5 / 39 காமாட்சி அம்மன் கோவில் தெரு , பாப்பான்குளம் . 


17/ 99 


இராமந்தி வடகால் நீர்பாசன விவசாயிகள் சங்கம் கடையம் 2 / 151 தெற்குத்தெரு , கீழக்கடையம் , கடையம் 


அஞ்சல் 


18/ 99 


19/ 99 


கடனா அணை வடகுறுவபத்து கால்வாய் பாசன விவசாயிகள் சங்கம் , 5 /56சி அழகப்பபுரம் சம்பங்குளம் 

அஞ்சல் , அம்பாசமுத்திரம் தாலுகா 
வீரவநல்லூர் நாடார் உறவின்முறை சங்கம் , 71 சர்ச் தெரு , வீரவநல்லூர் 
அடையகருங்குளம் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாடு மற்றும் கல் உடைக்கும் சங்கம் , 2 /47 மெயின் 
ரோடு , அடையகருங்குளம் 


20/ 99 


21 / 99 பிரம்மதேசம் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாடு மற்றும் வயர்கூடை உற்பத்தியாளர் சங்கம் , 5 /6ஏ 

மெயின்ரோடு , பிரம்மதேசம் அஞ்சல் அம்பாசமுத்திரம் 
22 / 99 கௌதமபுரி வடக்குத்தெரு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் காகித கவர் உற்பத்தியாளர் சங்கம் , 

10/ 41ஏ வடக்கு தெரு , கௌதமபுரி பிரம்மதேசம் அஞ்சல் , அம்பாசமுத்திரம் தாலுகா . 
23/ 99 பி . எல் .டபுள்யூ . ஏ மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் & அலுவலர் சங்கம் விக்கிரமசிங்கபுரம் , 

கதவு எண் 3ஏ / 2 அருளகம் ஆறுமுகம்பட்டி , விக்கிரமசிங்கபுரம் 
25/ 99 சைவப்பிள்ளைமார் அமைப்பு , அகஸ்தியர் பட்டி , 3/596 பாரதிதாசன் தெரு , அகஸ்தியர் பட்டி கல்லிடைக்குறிச்சி 

அஞ்சல் , விகேபுரம் 


27 / 99 


26 / 99 கிராமப்புற மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு சங்கம் மண்பாண்டம் செய்தல் , புதுப்பட்டி ஏ/142 எப் 

புதுப்பட்டிதங்கம்மன் கோவில் தெரு , அம்பை தாலுகா . 

ரூரல் வெல்பேர் சொசைட்டி புங்கம்பட்டி 1/87ஏ புங்கம்பட்டி கடையம் ( வழி ) அம்பாசமுத்திரம் 
28 / 99 கடனா அணை அரசபத்து கால்வாய் குருவபத்து கால் பாசன விவசாயிகள் சங்கம் , 2/ 111பி குருவபத்து , 

பெத்தான் பிள்ளை குடியிருப்பு , சிவசைலம் அஞ்சல் 


29/ 99 


30/ 99 


33/ 99 


ராமந்தி வடகால் பகுதி பாசன விவசாயிகள் முன்னேற்றச் சங்கம் , கடையம் - 627 415 . 
களக்காடு ஸ்போர்ட்ஸ் கிளப் , பாஸ்கர் மண்டபம் 73ஏ சேரன்மகாதேவி ரோடு , களக்காடு . 
அம்பாசமுத்திரம் தாலுகா ஸ்டுடியோ வீடியோ உரிமையாளர்கள் சங்கம் , 69 காலேஜ் ரோடு , அம்பாசமுத்திரம் . 
விக்கிரமசிங்கபுரம் பகுதி வடக்கு கோடை மேல் அழகியான் கால் நீர்பாசன சங்கம் , 752 மெயின்ரோடு , 

விக்கிரமசிங்கபுரம் 


15 / 2000 


16/ 2000 ஸ்ரீ துர்க்கை மகளிர் மேம்பாடு மற்றும் மலர் மாலை உற்பத்தியாளர் சங்கம் , 5/ 17 பஜனை மடம் தெரு , 

அயன்சிங்கம்பட்டி 
17 /2000 அண்ணா கீழ ஆம்பூர் பால் உற்பத்தியாளர் நலச்சங்கம் , 8/ 44 தெற்கு கிராமம் கீழ ஆம்பூர் . 
18/ 2000 

புனித சவேரியார் நற்பணி மன்றம் வடமலை சமுத்திரம் , 350 /13 வடமலை சமுத்திரம் , வி . கே . புரம் 
19/ 2000 வேம்படித்தெரு கிராம சூழல் குழு , 26 / 14ஏ இந்திரா காலனி வேம்படித்தெரு , ஆழ்வார்குறிச்சி . 
20/ 2000 பறும்பு மேல் ஊர் கிராம சூழல் குழு 2 , கக்கன்ஜி தெரு , பறும்பு மேல் ஊர் , ஆழ்வார்குறிச்சி 
21/ 2000 அடையங்கருங்குளம் இந்து நடுநிலைப்பள்ளி நிர்வாகக்கமிட்டி 64 , இந்து நடுநிலைப்பள்ளி கட்டிட வளாகம் , 

அடையகருங்குளம் 
22/ 2000 மேற்குத் தொடர்ச்சிமலை அபிவிருத்தி திட்ட வடக்கு அரிய நாயகிபுரம் நீர்ப்பிடிப்பு பகுதி நிலப்பயனடைவோர் 

சங்கம் , 4/ 63 மெயின் ரோடு வடக்கு அரியநாயகிபுரம் 
23/ 2000 பெருங்கால் பாசன விவசாயிகள் சங்கம் , சிங்கம்பட்டி ராஜா அரண்மனை ஜமின்சிங்கம்பட்டி , கல்லிடைக்குறிச்சி 

அஞ்சல் - 627 416 
24/ 2000 அரிகேசவ நல்லூர் பாசன விவசாயிகள் சங்கம் , 109/ 8 வடக்குத் தெரு , அரிகேசவ நல்லூர் . 


வ . எண் சங்கபதிவு எண் 


சங்க பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


( 3) 


25 / 2000 நாணல் குளம் கிராம சூழல் குழு , 3/ 12 வடக்குத் தெரு , நாணல் குளம் வீராசமுத்திரம் , வழி கடையம் . 
26 / 2000 மீனாட்சிபுரம் கிராம சூழல் குழு 3/ 118 தெற்குத் தெரு , மீனாட்சி புரம் , ரவணசமுத்திரம் கிராமம் 
27 /2000 இராமலிங்கபுரம் கிராம சூழல் குழு , 4/ 46 அம்மன் கோவில் தெரு , இராமலிங்கபுரம் , வழி ரவணசமுத்திரம் 
28 /2000 கருத்தையாபுரம் தெரு இல்லத்துப்பிள்ளையார் சமூக அமைப்பு , 35 கருத்தையாபுரம் தெரு , விக்கிரமசிங்கபுரம் 
31 / 2000 பறும்பு கீழ்ஊர் கிராம சூழல் குழு , 93ஏ பறும்பு கீழ் ஊர் , ஆழ்வார்குறிச்சி . 
32/ 2000 வாகைக்குளம் கிராம சூழல் குழு , 18/ 13 நடுத்தெரு, வாகைக்குளம் , ஆழ்வார்குறிச்சி 
33/ 2000 இளைஞர் நற்பணி மன்றம் பொழிக்கரை , 97ஏ காமராஜர் தெரு , பொழிக்கரை சேரன்மகாதேவி 
34/ 2000 அடையகருங்குளம் கிராம சூழல் குழு 318/ 6இ கீழத்தெரு , அடையகருங்குளம் 
35 / 2000 கல்சுண்டு காலனி கிராம சூழல் குழு , 3/ 8 நடுத்தெரு , கல் சுண்டு காலனி , அம்பை தாலுகா- 627 416 . 
36 / 2000 மந்தியூர் ஆதிதிராவிடர் சமுதாய நலச்சங்கம் , தெற்குத்தெரு மந்தியூர் , அம்பை தாலுகா , வழி - ரவணசமுத்திரம் . 
37/ 2000 வீரவநல்லூர் மகாசக்தி விஸ்வரூப கருமாரியம்மன் சேவா சங்கம் , 87 வடக்கு ஐயனார் தெரு , வீரவநல்லூர் 
38 /2000 கல்லிடைக்குறிச்சி வியாபாரிகள் நலச்சங்கம் , 12 ,மெயின்ரோடு , கல்லிடைக்குறிச்சி . 
39/ 2000 அம்பை வட்டார லாரி ஓட்டுநர் முன்னேற்ற சங்கம் , 11ஏ நடுத்தெரு கோவில்குளம் , அம்பாசமுத்திரம் 
40/ 2000 இந்திரா நினைவு குடியிருப்பு கிராம சூழல் குழு , 2/ 86 இந்திரா நினைவு குடியிருப்பு , காசிவிஸ்வநாதபுரம் 
41/2000 டாக்டர் அம்பேத்கார் நற்பணி மன்றம் , 5 /73 அண்ணாநகர் , கருதப்பிள்ளையூர் . 
42 / 2000 அனைத்து சமுதாய மக்கள் நல நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் , 233 /பி / 14 நடுத்தெரு , கீழ ஏர்மாள்புரம் 

மணிமுத்தாறு , அம்பாசமுத்திரம் தாலுகா . 
43/2000 நண்பர் குழு 5/ 36சி நடுத்தெரு,நெல்லையப்பபுரம் , வெங்கடாம்பட்டி கிராமம் , வழி கடையம் 
44/2000 எருக்கலைப்பட்டி பெரியகுளம் விவசாய சங்கம் , 109 எருக்கம்பட்டி , இடையங்குளம் அஞ்சல் , பத்மனேரிபுரம் . 
45 /2000 அம்பாசமுத்திரம் வட்டார முருகா ஹோம் இன்டஸ்ட்ரீஸ் பீடி தயாரிப்பாளர்கள் நல வாழ்வு சங்கம் , 

7 /6 தேவசகாயபுரம் தெரு , இராமலிங்கபுரம் , விக்கிரமசிங்கபுரம் . 
46 / 2000 கள்ளர் குல தொண்டைமான் சமுதாய சங்கம் சேரன்மகாதேவி வட்டாரம் , 4/ 59 சாலைத் தெரு , கூனியூர் 

அம்பாசமுத்திரம் தாலுகா 
47/ 2000 திருவள்ளுவர் நகர் நல கமிட்டி , 143/ 1 திருவள்ளுவர் நகர் , விக்கிரமசிங்கபுரம் . 
48/ 2000 வேலாயுத நகர் மக்கள் நலமுன்னேற்ற சங்கம் , 55சி வேலாயுத நகர் அம்பாசமுத்திரம் . 
49/2000 மணிமுத்தாறு மீனவர் தொழிலாளர் நல சங்கம் , 87/ 15 நடுத்தெரு , மேலஏர்மாள்புரம் , அம்பை வட்டம் 
50/ 2000 பெரியகுளம் பாசன விவசாய சங்கம் வடக்கு எருக்கலைப்பட்டி , வடக்கு எருக்கலைப்பட்டி , இடையன்குளம் 

அஞ்சல் . 
51/ 2000 இளைஞர் நற்பணி மன்றம் , 75ஏ வைத்திலிங்கபுரம் தெரு , விக்கிரமசிங்கபுரம் - 627 425 
53/ 2000 கத்தோலிக்க கிறிஸ்தவர் நலப்பேரவை சேரன்மகாதேவி , 56 அரசடி 3வது தெரு , சேரன்மகாதேவி 
3/ 2001 செங்குளம் நாடார் வாலிபர் சங்கம் , 2/ 43 மேலத் தெரு , செங்குளம் . 
4/ 2001 ஒளி தருமர் கல்வி மற்றும் பொது சேவை சங்கம் , மெயின்ரோடு , லட்சுமி நகர் . 
5 /2001 அம்பை வட்டார வாணிபர் சங்கம் , 28/ 1 பழைய ரோடு , பாபநாசம் . 
8 / 2001 ஆதிதிராவிடர் மக்கள் நல சங்கம் அரசடி , சூரப்பபுரம் தெரு , சேரன்மகாதேவி 27/ 33 அரசடி முதல் தெரு , 

சேரன்மகாதேவி . 
9/ 2001 ) பிஸ்மி கம்பியூட்டர் கல்வி சங்கம் , 586/ 4 மெயின் ரோடு , விக்கிரமசிங்கபுரம் , அம்பாசமுத்திரம் தாலுகா . 
15/ 2001 மேலசெட்டிகுளம் கிராமவனக்குழு , 85/51 முப்பிடாதி அம்மன் கோயில் தெரு , மேலசெட்டிகுளம் 
16 / 2001 | கீழசெட்டிகுளம் கிராம வனக்குழு , 22 நடுத்தெரு , செட்டிக்குளம் , கீழஊர் 


/ 


1 


72 


வ . எண் சங்கபதிவு எண் 

சங்க பெயர் மற்றும் முகவரி 
( 1) ( 2 ) 

( 3 ) 
73 21/2001 அம்பாசமுத்திரம் வட்டார துப்புரவு பணியாளர் நலச்சங்கம் , 5 முப்பிடாதி அம்மன் கோவில் வடக்குத் தெரு , 

கோபாலசமுத்திரம் . 
22/2001 ஸ்மார்ட் சமூக சேவை மையம் , 5/245 மெயின்ரோடு , சிவந்திபுரம் , அம்பை தாலுகா- 627 425 
23/ 2001 அனைத்து வாகன ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் நலச்சங்கம் , 24 நடுத்தெரு , பூதத்தான் குடியிருப்பு , 

திருவிருத்தான்பள்ளி Post அம்பை தாலுக்கா 


24/ 2001 அகஸ்தியர் தமிழ் சித்த மருத்துவ முன்னேற்ற சங்கம் , 22 தெற்குமாட வீதி , விக்கிரமசிங்கபுரம் , அம்பை 

தாலுக்கா 
25 / 2001 மலையடிப்புதூர் நீர் வடிப்பகுதி மேம்பாட்டு சங்கம் , மலையடிப்புதூர் ஊராட்சி , மாவடி Post 
26 / 2001 ) தேவநல்லூர் நீர்வடிப்பகுதி மேம்பாட்டுச்சங்கம் , தேவ நல்லூர் & Po 
28 / 2001 ஜவஹர் காலனி கிராம சூழல் குழு , தெற்கு தெரு ஜவஹர் காலனி , மீனாட்சிபுரம் , ரவணசமுத்திரம் அஞ்சல் , 

அம்பை தாலுக்கா 
29/ 2001 | அம்பை தாமிரபரணி சங்கம் , 70 திருமஞ்சண ரோடு , அம்பாசமுத்திரம் 
30 /2001 / அம்பாசமுத்திரம் சர்வோதய சங்கம் தொழிலாளர் பாதுகாப்பு நலச்சங்கம் , 9 செட்டிமேலத்தெரு , வீரவநல்லூர் 

Post அம்பாசமுத்திரம் 
31/ 2001 பொத்தை சுத்திகுளம் கிராம விவசாய சங்கம் , 9/60 யாதவர் தெரு , பொத்தை சுத்தி நான்குநேரி தாலுக்கா 
32 / 2001 வீரவநல்லூர் சமுதாய வளர்ச்சி சங்கம் , வீரவநல்லூர் பேரூராட்சி கட்டிட வளாகம் , வீரவநல்லூர் . 
33/ 2001 கௌதமபுரி நையாண்டி மேளக் கலைஞர்கள் நல்வாழ்வு சங்கம் , 246 / 158பி . வீரப்பன் காலனி, 9வது வார்டு 

கௌதமபுரி , பிரம்மதேசம் Post , அம்பை தாலுக்கா 
34/2001 நேருஜி மகளிர் சமுதாய மேம்பாட்டுக்குழு , கோபாலசமுத்திரம் , பஞ்சாயத்து அலுவலக கட்டிட வளாகம் , 

கோபாலசமுத்திரம் . 


82 


35 / 2001 பெண்கள் சமுதாய முன்னேற்ற சங்கம் , விக்கிரமசிங்கபுரம் பஞ்சாயத்து அலுவலக கட்டிட வளாகம் , 

விக்கிரமசிங்கபுரம் 


36 / 2001 பத்தமடை உயர்ரக பட்டுப்பாய் நெசவாளர்கள் பொதுநலச்சங்கம் , பத்தமடை 43A திருநீலகண்டர் தெரு , 

மேல்மாடி , பத்தமடை 
37 /2001 | சேரன்மகாதேவி சமுதாய வளர்ச்சி சங்கம் , சேரன்மகாதேவி பேரூராட்சி கட்டிட வளாகம் , சேரன்மகாதேவி 


38/ 2001 பத்தமடை சமுதாய வளர்ச்சி சங்கம் , பத்தமடை பேரூராட்சி கட்டிட வளாகம் , பத்தமடை 
39/ 2001 ஆழ்வார்குறிச்சி சமுதாய வளர்ச்சி சங்கம் , பேரூராட்சி அலுவலகம் , ஆழ்வார் குறிச்சி , அம்பை தாலுக்கா 
40/ 2001 களக்காடு சமுதாய வளர்ச்சி சங்கம் , களக்காடு பேரூராட்சி கட்டிட வளாகம் , களக்காடு 
41/2001 மணிமுத்தாறு சமுதாய வளர்ச்சி சங்கம் , மணிமுத்தாறு சிறப்பு பேரூராட்சி கட்டிட வளாகம் , மணிமுத்தாறு . 
42 / 2001 கல்லிடைக்குறிச்சி சமுதாய வளர்ச்சி சங்கம் , கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சி கட்டிட வளாகம் , கல்லிடைக்குறிச்சி . 
43/ 2001 மேலச்செவல் சமுதாய வளர்ச்சி சங்கம் , மேலச்செவல் பேரூராட்சி வளாகம் , மேலச்செவல் . 
44/2001 முக்கூடல் சமுதாய வளர்ச்சி சங்கம் , முக்கூடல் பேரூராட்சி கட்டிட வளாகம் , முக்கூடல் . 
45/ 2001 முதுகுளம் நீர்ப்பாசன விவசாய சங்கம் , விவசாய சங்க கட்டிடம் , பத்தை நான்குநேரி தாலுக்கா 
47 / 2001 ஃபிரீடம் பிரண்ட்ஸ் கிளப் , 4 அம்மன் சன்னதி தெரு , நயினார் காலனி, வீரவநல்லூர் Post அம்பை தாலுக்கா 
48 / 2001 முடவராயன் குளம் கிராம விவசாய சங்கம் நெடுவிளை, 47 கோவில் தெரு , நெடுவிளை 
49/ 2001 அருள்மிகு வைத்திய நாத சுவாமி சமேத ஒப்பிலா நாயகி திருக்கோவில் பக்த சேவா சங்கம் , சேரன்மகாதேவி 

3 மெயின் ரோடு சேரன்மகாதேவி அம்பை தாலுக்கா 
50/ 2001 எயிட்ஸ் ஆலோசனை நேர சங்கம் , வீரவ நல்லூர் ( கோமதி மில்ஸ் அருகில் ) வெள்ளங்குளி-627 426 


100 


101 


| 


51/ 2001 | வாகைகுளம் புதுக்குளம் பச்சாலங்குளம் விவசாய சங்கம் இடையன்குளம் , 2 /141 ஆதிச்சம் பேரி வடக்கு 

தெரு , தேவ நல்லூர் , நான்குநேரி 


( 2 ) 


107 


110 | 


வ . எண் சங்கபதிவு எண் 

சங்க பெயர் மற்றும் முகவரி 

( 3 ) 
102 52/2001 | காட்டுநாயக்கன் சமுதாய முன்னேற்ற சங்கம் வீரவநல்லூர் , 61/1 -58 சர்ச் தெரு , கிளாக்குளம் , 

வீரவநல்லூர் , அம்பாசமுத்திரம் 
103 53 /2001 ) ரூரல் டெவலப்மெண்ட் ஜெட்ரிவைல் அஸ்பைர் ஜாயிபுல் ஸ்கீம் இயக்கம் , ( R .D . J RAJ SCHEME ) 1 / 2 

வடக்கு தெரு கரிசல்பட்டி , சேரன்மகாதேவி வழி அம்பை தாலுக்கா 
104 54 / 2001 உதயநிலா நற்பணி மன்றம் , கருத்தபிள்ளையூர் , அம்பாசமுத்திரம் தாலுகா 
105 1 / 2002 அனைத்து சமுதாய நலச்சங்கம் , 93 கீழ பெரிய வீதி , முக்கூடல் , அம்பை தாலுக்கா 
106 2 /2002 திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட நாணயவியல் அஞ்சலவியல் சங்கம் , 4 வைத்தி மேல வீதி , 

சேரன்மகாதேவி - 627 414 
3/2002 பரணி மகளிர் சுயவேலை வாய்ப்புக்குழு , பொதிகையடி 19/ 241 வடக்கு தெரு , பொதிகையடி , விக்கிரமசிங்கபுரம் . 

அம்பாசமுத்திரம் 
108 4 / 2002 கிராம இண்டஸ்ட்ரீஸ் ரிகேப்ளிடேசன் எக்னாமிக் இம்ப்ரூமெண்ட் ஆர்கனைசேசன் , பாடாபுரம் பொட்டல் 

அஞ்சல் , அம்பை தாலுக்கா 
109 5 / 2002 தாமிரபரணி தெற்கு கோடை மேலழகியன் கால்வாய் விவசாயிகள் நலச்சங்கம் , 157 /13 பஸ்டாண்டு சமீபம் , 

கீழஏர்மாள்புரம் , மணிமுத்தாறு . 
6 / 2002 நதியுன்னி கால்வாய் 18ம் நம்பர் ஜமீன்மடை நீர்ப்பாசன சங்கம் , 3உ பெருமாள் சன்னதி தெரு , ஊர்க்காடு 

அஞ்சல் அம்பாசமுத்திரம் . 
111 7 /2002 மாதாபுரம் லாரி உரிமையாளர்கள் சங்கம் , உ / 4இ தோரணைமலை கோவில் தெரு , மாதாபுரம் அம்பை தாலுக்கா 
112 8 / 2002 வடகரை பம்பன்குளம் பூலான்குளம் நீர்ப்பாசன விவசாயிகள் சங்கம் , 82 வடக்கு தெரு வடகரை , பத்தை 

போஸ்ட் , களக்காடு வழி நாங்குனேரி தாலுக்கா 
113 | 9/ 2002 வில்லேஜ் எஜிகேசன் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேசன் , பூதத்தான் குடியிருப்பு , திருவிருத்தான் புள்ளி 

அஞ்சல் , சேரன்மகாதேவி 
10 / 2002 ) பாரஸ்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்ஸி களக்காடு , முண்டந்துறை டைகர் ரிசர்வ் , உதவி இயக்குநர் 

அலுவலகம் (புலிகள் காப்பகம் ) அம்பாசமுத்திரம் 
115 11/ 2002 நாடார்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் , 3/503 ஆறுமுகம்பட்டி , சிவந்திபுரம் 
116 12 / 2002 இருசக்கர வாகன பணிமனை தொழிலாளர்கள் நலச்சங்கம் விக்கிரமசிங்கபுரம் , 5/ 334 மெயின்ரோடு சேகர் 

ஆட்டோ ஒர்க்ஸ் கட்டிட வளாகம் , சிவந்திபுரம் 
117 13/ 2002 ) விக்கிரமசிங்கபுரம் அகமுடையார் சமுதாய சங்கம் , 113A பாபநாசம் மெயின் ரோடு , டாணா, விக்கிரமசிங்கபுரம் . 
118 14/2002 தாமரைகுளம் கால் பாசன சங்கம் , களக்காடு 17 /11 மகாத்மா காந்தி வீதி , களக்காடு 
119 15 / 2002 முன்னாள் இராணுவத்தினர் கழகம் தவமணி வளாகம் , சேரன்மகாதேவி 

16/ 2002 பசும்பொன் நற்பணி மன்றம் , 11/65 மெயின் ரோடு , வெள்ளாங்குழி அம்பை தாலுக்கா 
17/ 2002 முக்கூடல் நாடார் முன்னேற்ற சங்கம் , 8/15 இந்துநாடார் சமுதாய கட்டிடம் , முத்துமாலை , அம்மன் கோவில் 

ரோடு , முக்கூடல் 
122 ) 18/2002 அம்பாசமுத்திரம் வட்டார உழவர் சங்கம் , 4ஏ சோலைபுரம் ரோடு , அம்பாசமுத்திரம் 

19/ 2002 | பூலான்குளம் பாசன விவசாயிகள் சங்கம் , கீழவடகரை பத்தை அஞ்சல் , களக்காடு 
124 20/2002 சீவலப்பேரி குளம் பாசன விவசாயிகள் சங்கம் 47 யாதவர் தெரு , கோவில் பத்து , களக்காடு 
125 21/2002 ஓடைக்கரை துலுக்கப்பட்டி பொதுநல ஊர் கமிட்டி 11 / 39 கே , பள்ளிகூடம் தெரு , ஓடைக்கரை 

துலுக்கப்பட்டி - 627 602 
126 ) 1 / 2003 புதிரை வண்ணான் சமுதாய முன்னேற்ற சங்கம் , கல்லிடைக்குறிச்சி 135 பொன்மாநகர் காலனி , புதுரோடு , 

தெற்கு கல்லிடைக்குறிச்சி - 627 416 
127 2 / 2003 டாக்டர் அம்பேத்கர் பால் உற்பத்தியாளர் நல்வாழ்வு சங்கம் , 114G / 2 மெயின்ரோடு , விக்கிரமசிங்கபுரம் 
128 3 /2003 மாக்சிகாப் உரிமையாளர் ஓட்டுநர்கள் நலச்சங்கம் , விக்கிரமசிங்கபுரம் 158 / 21 அம்பலவாணபுரம் , மெயின்ரோடு , 

விக்கிரமசிங்கபுரம் 
129 5 / 2003 ஸ்ரீஇராமர் இந்து துவக்கப்பள்ளி நிர்வாக கமிட்டி, கோட்டைவிளைபட்டி , விக்கிரமசிங்கபுரம் - 627 425 


114 | 


120 
121 


123 


வ . எண் சங்கபதிவு எண் 

( 2 ) 


சங்க பெயர் மற்றும் முகவரி 

( 3 ) 


130 6/ 2003 குளங்கள் மற்றும் மஞ்சபுளி பெருங்கால் விவசாயிகள் சங்கம் , கீழஆம்பூர் 6/ 36 யாதவர் தெரு , கீழஆம்பூர் 

அம்பை தாலுக்கா 
131 | 8 /2003 சிங்கை நகர் தையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் , 27 /D அம்பலவாணபுரம் , 

மெயின்ரோடு , விக்கிரமசிங்கபுரம் - 627 425 
132 9/ 2003 அடைச்சாணி அருள்மிகு குணமுடைய சாஸ்தா திருக்கோவில் பரிபாலன கமிட்டி , 1/ 15 இடைகால் புதுக்குடி 

Post அம்பை தாலுக்கா- 627 821 
133 10/2003 நியூ லைஃப் மினிஸ்ட்ரீ ஸ் 72G / 8 கீழபாப்பாக்குடி , பாப்பாகுடி - 627 602 . 
134 ) 11/2003 ஷாலோம் பீடி சுற்றும் ஊழியர்கள் முன்னேற்ற சங்கம் , 30 இயேசு ராஜா இல்லம் , செம்மறி கோட்டம் , 

முக்கூடல் - 627 601 
135 12 /2003 திருநெல்வேலி மாவட்ட பிளம்பர்கள் கூட்டமைப்புச் சங்கம் , 38 அன்னை இல்லம் , மல்லிகை நகர் 

சேரன்மகாதேவி 
14/ 2003 | ஆதிச்சப்பேரி 407 மற்றும் கோவில்குளம் 409 பாசன விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் , ஆதிச்சபேரி 

இடையன்குளம் அஞ்சல் - 627 502 
137 15 /2003 வடக்கு பச்சையாறு நீர்த்தேக்க பாசன விவசாயிகள் சங்கம் , களக்காடு 15 வ . உ .சி தெரு , களக்காடு 

நான்குனேரி தாலுக்கா 
16 /2003 ஸ்ரீராம பக்த சபா பழைய கிராமம் , கடையம் 5 /206 பெருமாள் சன்னதி தெரு , பழைய கிராமம் , 

கடையம் - 627 415 
139 18/ 2003 பத்தமடை கிராம வனக்குழு 35 / 74 மருது பாண்டியர் தெரு , பத்தமடை - 627 453 
140 | 

19/2003 அருள்மிகு கல்யாணி அம்மை பக்தசபை , கடையம் 4/ 77 சி . எம் . எஸ் தெரு , கீழக்கடையம் , கடையம் 
141 20 / 2003 சாவத்தூர் கிராம வனக்குழு , 5 சிவந்தியப்பர் நடுத்தெரு , ஆழ்வார்குறிச்சி - 627 412 


136 


138 


| 


142 


21 / 2003 கீழ ஆழ்வார் குறிச்சி கிராம வனக்குழு 5 பரம கல்யாணி தெரு , ஆழ்வார்குறிச்சி - 627 412 


சேரன்மகாதேவி , 
2020 பிப்ரவரி 18 . 


ச . பாக்கியம் , 
மாவட்டப்பதிவாளர் . 


1983- ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (2)( b ) இன் கீழ் கலைத்தல் மற்றும் கலைத்தல் அலுவலர் 
நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

TRY (HSG ) 36 புதுக்கோட்டை வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 

ந . க. எண் 100/2018 சப ] 
மண்டலத் துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) , திருச்சிராப்பள்ளி கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த TRY ( HSG) 36 புதுக்கோட்டை வட்ட 
கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 14 - 01 - 2020 அன்று கலைக்கப்பட்டு , 
அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138 (1 ) இன் கீழ் மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர்/ 
கலைத்தல் அலுவலர் திரு. ஜோ . ரோச் சேகர் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விவரம் 
தெரிவிக்கப்படுகிறது . 

TRY ( HSG)20 கரூர் வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 

ந. க . எண் 136 /2018 சப ] 
மண்டலத் துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) , திருச்சிராப்பள்ளி கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த TRY ( HSG) 20 கரூர் வட்ட கூட்டுறவு 
வீட்டுவசதி சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 14 - 01 - 2020 அன்று கலைக்கப்பட்டு , அதன் 
நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138 (1) இன் கீழ் மண்டலத் துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் /கலைத்தல் அலுவலர் 
திரு. ஜோ . ரோச் சேகர் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது . 


திருச்சிராப்பள்ளி , 
2020 பிப்ரவரி 29 . 


தி . சண்முகவள்ளி , 
இணைப்பதிவாளர் (ஆய்வுக்குழு / 
மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) ( முகூபொ) 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


